NOVEMBER/DECEMBER 2023 


BTA53/CTA53 — தமிழ்மொழி வரலாறு 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ-- (10 % 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
தமிழில்‌ மிகப்‌ பழமையான கல்வெட்டு எது? 


தமிழில்‌ தோன்றிய மிகப்‌ பழமையான இலக்கண நூல்‌ 
எது? 


இடைக்காலத்‌ தமிழில்‌ தோன்றிய நூல்கள்‌ சிலவற்றை 
எழுதுக. 


நாயக்கர்‌ காலத்தில்‌ தோன்றிய காப்பியம்‌ எது? 


குகைக்‌ கல்வெட்டுகள்‌ எவ்வகை எழுத்துக்களால்‌ 
ஆனவை? 


' பேச்சுத்‌ தமிழ்‌ குறித்து ஆய்வு செய்த மேல்நாட்டு 
அறிஞர்‌ யார்‌? 


கிளை மொழிகள்‌ - குறிப்பு வரைக. 


டக்கரடக்கல்‌ என்றால்‌ என்ன? 
ற 


4095 


10. 


151. 


12, 


18. 


மாற்றிலக்கணத்தின்‌ பகுதிகள்‌ எத்தனை? அவற்றை 
எழுதுக. 


வட்டெழுத்து என்றால்‌ என்ன? 
பகுதி ஆ--(6% 5- 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) தமிழ்‌ - மொழிக்கு வெளிநாட்டார்‌ எழுதிய - 
இலக்கணங்கள்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) பண்டைத்‌. தமிழில்‌ காணப்படும்‌. பதிலீடு 


பெயர்களை விளக்கி எழுதுக. 


(அ). நாயக்கர்‌ காலத்‌ தமிழில்‌ காணப்படும்‌ 
திசைப்பெயர்கள்‌ எண்ணுப்‌. பெயர்கள்‌ .பற்றி 
எடுத்துரைக்க. 

(அல்லது) 


(ஆ) மராட்டியர்‌ கால ஒலி மாற்றங்களை இலக்கியம்‌ 
கல்வெட்டுகள்‌ வழி நின்று விளக்குக. 


(அ) தற்காலத்‌ தமிழில்‌ காணப்டும்‌ உயர்வு ஒருமைப்‌ 
- பெயர்களை எடுத்தெழுதுக. 
(அல்லது) 
(ஆ) மெய்க்கீர்த்தி பற்றி விளக்கியுரைக்க. 


2 ,4095 - 


14. 


15. 


0) 
ED 


16. 


18. 
19. 


20. 


(அ) தமிழில்‌ பிற மொழிச்‌ சொற்கள்‌ : கலத்தலால்‌ 
ஏற்படும்‌ விளைவுகளை எடுத்தியம்புக. 


(அல்லது) 


(ஆ) கிளைமொழி வடிவங்கள்‌ சிலவற்றையும்‌ 
அவற்றுக்கான பொது வடிவங்களையும்‌ எழுதுக. 


(அ) தமிழ்‌ சொற்றொடர்‌ அமைப்பை விளக்குக. 


(அல்லது) 


(1 டு ) மாற்றிலக்கணம்‌ பற்றி விளக்குக. 


29 பகுதி இ- வேற மதிப்பெண்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 


தொல்‌ திராவிட மொழியும்‌ தமிழும்‌ பற்றி விரிவாக 
எழுதுக. 


சோழல்‌ காலத்‌ தமிழில்‌ இடையண்ண ஒலி பல்லின 
ஒலியாதல்‌ முறையை விவரிக்க. 


கல்வெட்டுத்‌. தடிழில்‌ 
மாற்றங்களை விளக்குக. 


' உயிரொலி 


காணப்படும்‌ 
அயல்‌ நாட்டு மொழிகளில்‌ தமிழ்க்‌ கலப்பு. குறித்து 


விவரிக்க. 


எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ பற்றி விளக்கி வரைக. 


ah 4095 


